முன்னுகர 

இந்திய ஒற்றுமையை. உறுதிப்படுத்தும்‌ பிரச்சினைகள்‌ 
நாடெங்கும்‌ விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியா ஒரே 
நாடல்ல, அது என்றும்‌ ஒன்றுபட்டிருந்த தில்லை, இனியும்‌ அது 
ஒன்றாக இருக்கமுடியா த என்று சிலர்‌ கூறி வருஜன்றனர்‌. திரா 
விடர்‌ கழகமும்‌ திராவிட முன்னேற்றக்‌ கழகமும்‌ அதில்‌ முன்னணி 
யில்‌ கிற்ன்றன. இராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ திராவிட நாடு 
தான்‌ எதார்த்தமென்றும்‌, இந்‌ திய தேசியம்‌ வெறும்‌ கற்பனை யென்‌ 
றும்‌ கூறி வருன்றது, அண்மையில்‌, திரு, சம்பத்தும்‌ அவரது 
தோழர்களும்‌ திராவிட. நாடு வெறும்‌ மாயை என்று சுட்டிக்காட்டி 
இ.மு.க.விலிறாந்து வெளியேறி மொழியடிப்படை அமைப்பே 
எதார்த்தமென்று பேசி வருகின்றனர்‌, திராவிட மாயையிலிருந்து 
இப்பொழுதேனும்‌ அவர்கள்‌ விடுபட்டது வரவேற்கத்தக்கதே. 
எனினும்‌, பழைய தி.மு.க, கருத்‌ துக்களிலிருந்‌. து அவர்கள்‌ இன்னும்‌ 
பரிபூரணமாக விடுபட்டுவிடவில்லை. இந்தியா ஒரே நாடல்ல 
வென்றும்‌, இந்திய தேசியம்‌ என்பது கடையாதென்றும்‌ இவர்‌ 
களும்‌ பேச வருகின்‌ றனர்‌, 

மறுபுறத்தில்‌ பண்டித நேரு போன்ற தலைவர்கள்கூட மொழி 
வழி அமைப்பு €ர்குலைவானதென்று கூறி எதிர்த்து வருவதைக்‌ 
காணுகிறோம்‌. இது இந்திய ஒற்றுமைக்கு ஊறுபயக்கும்‌ என்று 
அவர்‌ கூறுகிறார்‌, மொழி அடிப்படையில்‌ ராஜ்யங்கள்‌ அமைவதை 
அவர்‌ எதிர்த்தார்‌. ஆனாலும்‌, மக்களின்‌ வீர தீரப்‌ போராட்டத்தின்‌ 
காரணமாக, இயாகங்களின்‌ காரணமாக ஆந்திரா, பத்க்‌ 
மூதலான மொழிவழி அமைப்புக்கள்‌ ஏற்பட்டன. 

மொழி ஆர்வம்‌, தேசிய இற்‌ றுமை ஆகதய பிரச்சினைகள்‌ 
ஒன்றுக்கொன்று முரண்பட்டதல்ல. இரண்டும்‌ ஒன்றுக்கொன்று 
உறுதுணையாக நிற்பதாகும்‌, இதுவே கம்யூனிஸ்டுகளின்‌ கருத்து. 
ஆகவேதான்‌, மொழிவழி ராஜ்ய அமைப்பிற்கு அரசாங்கத்திட 
மிருந்து பெரும்‌ எதிர்ப்பிருந்த்போதிலும்‌, இதற்கான போராட்‌ 
டங்களில்‌ கம்யூனிஸ்டுகள்‌ முன்னணியில்‌ கின்றனர்‌. 

திராவிட்‌ நாடு, மறைந்துபோன , வர்ண, இன அடிப்படை 
யைக்‌ கொண்டதாகும்‌, இது வீஞ்ஞானத்திற்குப்‌ புறம்பான 


2 


கற்பனைக்‌ கோஷமாகும்‌. இந்த உணர்வு தி, மு. ௧. அணிகள்‌ 
மத்தியிலேயே ஏற்பட்டு வருவதைக்‌ காணுகிறோம்‌. இது மேலும்‌ 
அதிகரிப்பது உறுதி, இல்லாத ஒரு வர்ண இன அடிப்படையில்‌ 
எவ்வாறு ஒரு கூட்டாட்‌சி ஏற்பட முடியும்‌? திராவிடம்‌ பேசும்‌ 
தி.மு ௧, தோழர்கள்‌ ஈடைமுறையில்‌ தமிழகத்தைப்‌ பற்றிய 
பேசியும்‌, எழுதியும்‌, வருவதைக்‌ காணலாம்‌, 

ஆளும்‌ கட்சியின்‌ நடவடிக்கைளும்‌, அதன்‌ மக்கள்‌ விரோதக்‌ 
கொள்கைகளும்‌ மக்களிடத்தில்‌ ஏற்படுத்தும்‌ அதிருப்தியை இக்‌ 
கட்சிகள்‌ பயன்படுத்திக்‌ கொள்கின்றன, தங்களின்‌ பிரிவினை 
வாதக்‌ கொள்கைக்கு இதன்‌ மூலம்‌ ஆதரவு தேடுகின்றனர்‌. இந்தி 
யாவின்‌ ஏற்றத்தாழ்வான வளர்ச்சியைச்‌ சுட்டிக்காட்டி இந்தியா 
ஒரே நாடல்ல என்று நவிலுகன்றனர்‌. ஏற்றத்தாழ்வான வளர்ச்சி 
மூதலாளித்துவத்தின்‌ சிருஷ்டியென்பதை அவர்கள்‌ பார்க்க மறுக்‌ 
கின்றனர்‌. இந்தியா ஒரே நாடல்ல என்பதனால்‌ ஏற்பட்ட ஏற்றத்‌ 
தாழ்வல்ல இது, நாடு முதலாளித்துவப்‌ பாதையில்‌ செல்லுவ 
தால்‌ ஏற்படும்‌ தீங்கேயாகும்‌, 

எனவே சகல மொழிகளும்‌ கலாச்சாரங்களும்‌ செழித்து 
மலரவும்‌, சகல இனங்களுக்கும்‌ சம அந்தஸ்து வழங்கப்படவும்‌! 
மர நில அரசாங்கங்களுக்கு அதிக அதிகாரம்‌ அளிக்கப்படவும்‌, 
நாட்டின்‌ உண்மையான ஐனநாயக ஒற்றுமை நிலைநிறுத்தப்பட 
வும்‌ எல்லா மொழி பேசும்‌ மக்களூம்‌ ஒன்றுபட்டு, ஆளும்‌ கட்‌ 
யின்‌ சீர்குலைவுக்‌ கொள்கைகளை எதிர்த்துப்‌ போராடுவ து அவ 
சியம்‌, இதற்குப்‌ பரிகாரம்‌ இராவிட நாட்டுப்பிரிவினையுமல்ல 
தமிழ்காட்டுப்‌ பீரிவினையுமல்ல, இக்தியாவென்‌ டே 
இல்லை, இக்திய தேரியமேயில்லையெல்‌ தக்கல்‌ 

தோழர்‌ க்கிற 7) க கண்டு கரியாக 
சங்கள்‌ சிலவற்றை ஈன்கு கக்‌. ப இந்த ன 
சியை மேற்கொண்டது பாராட்‌ உ சின அ மித பத்‌ 

ராட்டத்தக்கது, 


221) 


8841 வி, பி. சிந்தன்‌ 


இந்தியாவா 8 திராவிடமா ? 
தமிழகமா ? 


ட அரசியலில்‌ தி.மு.க, விலிருந்து சில முக்‌ 
யஸ்தர்கள்‌ பிரிந்து, தனிக்கட்சி அமைத்திருப்பது ஒரு 
முக்கிய சம்பவமாகும்‌, சமீப சில மாதங்களாகவே, தி.மு. 
க வுக்குள்‌ சில கருத்து வேறுபாடுகள்‌ தோன்றி கட்சிக்குள்‌ 
நெருக்கடி முற்றி வேலூரில்‌ வெடித்து, சில இடங்களில்‌ 
சில வன்முறைச்‌ செயல்கள்‌ நடந்து பின்‌ திரு. ஈ. வி. கே. 
சம்பத்‌ அவர்கள்‌ உண்ணா நோன்பு மேற்கொண்டு, அதன்‌ 
பின்‌ ஒருவகையான சமரசம்‌ ஏற்பட்டு திருவொற்றியூரில்‌ 
கூடி அதைத்‌ திருவெற்றியூராக்‌கி “ஒற்றுமை” கிலைமாட்டப்‌ 
பட்டது. இவை பத்திரிகை மூலம்‌ எல்லோரும்‌ தெரிந்து 
கொண்ட தகவல்கள்‌. அரசியலில்‌ அக்கழையுள்ளவர்கள்‌ 
இச்சம்பவப்‌ போக்குகளைக்‌ கூர்ந்து கவனித்து வந்ததில்‌ 
வியப்பில்லை. தமிழ்நாட்டின்‌ அரசியலில்‌ ஒரு முக்கியமான 
இடம்‌ பெற்றுள்ள ஒரு கட்சிக்குள்‌ ஏற்பட்டு வளர்ந்து வந்த 
இப்போக்குகளை பலர்‌ பல முனைகளிலிருந்து பார்த்தார்கள்‌. 
அக்கட்சியின்‌ எதிரிகள்‌ மகழ்ச்சி அடைந்தனர்‌. நண்பர்‌ 
கள்‌ கவலைப்பட்டனர்‌. ஆனால்‌ அக்கட்சிக்குல்‌ நடக்கும்‌ 
சர்ச்சை எத்தன்மை வாய்ந்தது, எந்தக்‌ கருத்துக்கள்‌ மீது 
வித்தியாசங்கள்‌ எழுந்துள்ளன. கொள்கைச்‌ சண்டையா 
அல்லது நடைமுறைகள்பற்றிய மாறுபாடா என்பவை 
தெளிவாகவில்லை, வெளித்தோற்றத்தில்‌ ** தலைவர்களுக்‌ 
குள்‌ தகராறு ” என்று தோன்றியது. 


கம்யூனிஸ்டுக்‌ கட்சியைப்‌ பொறுத்தமட்டில்‌, தெளி 
வற்ற அம்கிலையில்‌ தலையிட்டு எதுவும்‌ சொல்ல விரும்ப 
வில்லை, தமிழ்‌ மக்களின்‌ முன்னேற்றத்திற்கான ஜன 
காயக இயக்கத்தை வளர்ப்பதில்‌ பல விஷயங்களில்‌ மேச 


4 


உறவுகொண்டு, ஒன்றுபட்டு செயல்படவேண்டும்‌ என்ற 
கண்ணோட்டத்துடன்‌, கம்யூனிஸ்டுக்‌ கட்சி, தி.மு.க. வைப்‌ 
பார்த்தது, பார்க்கிறது. அதேசமயம்‌ தி. மு. ௧. வின்‌ அடிப்‌ 
படையான கொள்கையான மாட்டுப்‌ பிரிவினை -- திராவிடப்‌ 
பிரிவினை என்பதை கம்யூனிஸ்ட்‌ கட்சி நிராகரித்து. வந்‌ 
துள்ளது. இதில்‌ என்றுமே ஒளிவு மறைவு இல்லை, 
ஏன்‌? எவ்வளவோ கடுமையாக தி, மு. ௧. தலைவர்க- 
ளால்‌ தாக்கப்பட்ட போதிலும்‌ இப்பிரிவினை வாதம்‌ தவ 
றானது, என்பதை எடுத்துச்‌ சொல்லி வந்திருக்கிறோம்‌ 
ஆதிமுதலே, நீண்ட நெடுங்காலமாகவே, இருந்தபோதி 
லும்‌ நட்புறவை வளர்த்துத்‌ தமிழ்‌ மக்களுக்குச்‌ சேவை 
செய்வதில்‌ நமது இரு கட்சிகளையும்‌ இணைத்துச்‌ செயல்‌ 
படச்‌ செய்ய இடைவிடாது முயற்சி செய்து வந்திருக்கிறது, 
செய்கிறது, இனியும்‌ செய்யும்‌. இதனால்தான்‌ சர்ச்சை 
யின்‌ தன்மை புலப்படாதிருந்த வேளையில்‌, நாம்‌ அந்த 
சர்ச்சை குறித்து எழுதுவதோ பேசுவதோ, தவருக அர்த்‌ 
தப்படுத்திக்‌ கொள்ளப்படலாம்‌ என்று கருதினோம்‌. 


பழைய கட்சிக்குள்‌ ளே நீடிப்பவர்க 9 கட்சிக்காரர்‌ 
கள்‌ தூஷிப்பதன்‌ மூலம்‌ சிந்தனைச்‌. நி a சிருஷ்டிக்க_, 
இயலாது. ஆகவே அதை ஒழித்து,ஃதிழ்‌ மக்களின்‌ 


முன்னேற்றத்தில்‌ ஆழ்ந்த அக்கறையுள்ள தரல்‌ 
மட்டும்‌ மனதில்கொண்டு, சரியான வழி காண, கருத்துப்‌ 
பரிமாற்றம்‌ செய்துகொள்ளும்‌ முயற்சியில்‌ ஈடுபடுவதே 
பொருத்தமானது என்று எடுத்துச்சொல்ல விரும்புகிறோம்‌. 


அடிப்படைக்‌ கொள்கை மாறுபாடு 


இன்று ஒரு விஷயம்‌ மிகவும்‌ தெளிவாகிவிட்டது. ஏற்‌ 
பட்டுள்ள சர்ச்சை ஏதோ இரண்டாந்தரமான ஓரிரு சில்ல 
ரைக்‌ கருத்துக்கள்‌ பற்றியதல்ல, நடைமுறை பற்றிய 
வேறுபாடுகளல்ல, தலைமையில்‌ உள்ள ஈண்பர்களுக்குள்‌ 
“நிடியாமை அல்ல (mutual incompatibility), தலைமைக்‌ 
கான போட்டியுமல்ல; சினிமாக்காரர்களுக்கும்‌_ அல்லா 
தவர்களுக்குமான சச்சரவுமல்ல, இம்மாதிரியான ௮ம்‌ 
சங்கள்‌ அறவே இல்லையென்று நாம்‌ சொல்வதாகக்‌ 
கொள்ளவேண்டியதில்லை. ஆனால்‌ அவை அல்ல பீரதான 
மானவை. பிரதானமானது, அனைவரும்‌ சிந்திக்கவேண்டி 
யது, ஜடிப்படையான கொள்கை மாறுபாடே. ££ இராவிட 
நாட்டுப்‌ பிரிவினை ?? என்ற கருத்தே கொள்கையே தவ 
றுனது- கற்பனையில்‌ எழுந்தது- கைகூடாதது, என்று ரு, 
சம்பத்‌ அவர்கள்‌ தெரிவித்துள்ளார்கள்‌. ஆகவேகொள்கை 
வேறுபாடுதான்‌ மூலகாரணம்‌ என்பது தெளிவு, 


18-6-01-ந்‌ தேதியிட்ட * நம்நாடு? பத்திரிகையில்‌ 
இரு. சி. என்‌: ஏ. அவர்கள்‌ விலகச்‌ செல்வோருக்கு 
விடுத்த அன்பழைப்பில்‌ 8ழ்க்கண்டவாறு குறிப்பிட்டுள்‌ 
ளார்கள்‌. 


“கொள்கையிலே மாற்றம்‌ வேண்டும்‌ என்று கூறப்‌ 
பட்டதில்லை, நடைமுறைகளிலே மாற்றம்‌ வேண்டும்‌ என்‌ 
பதுதான்‌ வலியுறுத்தப்பட்டது. ஒருகிழமைக்கு முன்பு 
வரையில்கூட, கழகத்தோழர்களிடையே கருத்து வேற்று 
| மைகள்‌; கொள்கை அடிப்படையில்‌ அல்ல என்று திட்ட 
a டமாக எடுத்துக்‌ கூறப்பட்டது. 

இ-2 


6 


இனி பிரிந்து . போகவேண்டிய காரணம்‌ என்ன 
இருக்கமுடியும்‌? -கசப்புணர்ச்சிகளின்‌ விளைவுகளாக பல 
சம்பவங்கள்‌ இரண்டாண்டுகளாக வீட்டுவிட்டு நடை 
பெற்றுக்‌. கடைசியில்‌ திருவொற்றியூர்‌ காவலர்‌ கூட்டத்‌ 
திலே, புத்து பிர்‌ பெற்றோம்‌.” 

ஆக திரு, சி. என்‌. ஏ. வேண்டுகோள்‌ குறிப்பிடுவது 
என்ன? 


- 1. கொள்கைச்‌ சண்டையில்லை. 
2. நடைமுறைகளிலே மாற்றம்‌ வேண்டும்‌ என்பது 
தான்‌ வலியுறுத்தப்பட்டது. 
9. கசப்புணர்ச்சிகளின்‌ விளைவே, 


கட்சியின்‌ ஒற்றுமையைப்‌ பாதுகாக்கவும்‌, விலதிச்‌ செல்‌ 
வோரை மீண்டும்‌ திரும்பிவரச்‌ செய்யவேண்டும்‌ என்ற 
நோக்கத்துடனும்‌, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ வித்தியா 
சங்களைப்‌ பெரிதாக்கிக்‌ காட்டுதல்‌ உதவாது என்ற உணர்‌ 
வுடனும்‌, கட்சியின்‌ பொதுச்செயலாளர்‌ என்ற பொறுப்பில்‌ 
உள்ளகட்சியின்‌ ஸ்தாபகர்களில்‌ மூத்தவரான திரு. சி என்‌. 
ஏ. அவர்கள்‌ இவ்வாறு எழுதியது தவறென்று கூற முற்பட 
வில்லை.நாம்‌. ஆனால்‌ இன்று நிலைமைமுற்றி வெடித்து வேறி 
கட்சி உதயமாகி, அதன்‌ கொள்கையும்‌ பிரகடனமாகிவிட்‌ 
டது. அதன்‌ ஸ்தாபகர்களின்‌ முதல்வரான திர. ஈ, வி. 
கே. சம்பத்‌ அவர்கள்‌ புதிய கட்சியின்‌ கொள்கையை 
விளக்கிப்‌ பத்திரிகை நிருபர்களிடம்‌ பேசியபொழுது ஒழ்க்‌ 
கண்டவாறு சொன்னதாக *“தனிஅரசு'? (28-4-6 [ இதழ்‌) 
பிரசுரித்துள்ளது. “தற்போதுள்ள சூழ்நிலையில்‌, சுதந்திர 
திராவிட நாடு? கொள்கை, நடைமுறைக்கு ஒவ்வாதது 
மட்டுமல்ல, பத்தாம்‌ பசலியுமாகும்‌, என்றும்‌ பத்து ஆண்டு 
காலத்துக்கு மேலாக ஏற்பட்ட அனுபவத்தில்‌ இ, மு. ௧. 
வின்‌ அந்த லட்சியம்‌ அடைய முடியாத ஒன்று என்பது 
நிரூபணமாகிவிட்டது என்றும்‌, நேர்மை சோக்குடைய எவ 
ரும்‌ அதைப்‌ பின்பற்ற முடியாது?” என்றும்‌ இரு. சம்பத்‌ 
குறிப்பிட்டார்‌. மேலும்‌ தனது புதுக்‌ கட்சியின்‌ சார்பில்‌ 
இரு, சம்பத்‌ அவர்கள்‌ பேசுவதிலும்‌ எழுதுவதிலும்‌ இந்த 
அடிப்படையான வேறுபாட்டை விளக்கிவரு£ருர்‌, 


ஆக, திராவிட நாடு என்ற அடிப்படை இலட்சியமே 
கற்பனையில்‌ உதித்தது. நடைராறையில்‌ அடைய முடியா 
தது. மக்களின்‌ உணர்வுக்குப்‌ பொருத்தமில்லாதது என்ற 
கொள்கை மாறுபாடு வெளிவந்துள்ளது. நடைமுறை 
களில்‌ மாற்றம்‌ வேண்டும்‌ என்பதல்ல, கசப்புணர்ச்சிகள்‌ 
அல்ல.முக்கியமானவை. இந்த இலட்சியமே கைகூடாதது 
என்று இந்த இயக்கத்தின்‌ அடிப்படையே கேள்வி கேட்‌ 
கப்படுகிறது. இந்தக்‌ கேள்விக்கு சரியான விடை காண்‌ 
பது அவசியம்‌. தி.மு.க. வினருக்கு மட்டுமல்ல, தமிழ்‌ மக்க 
ளனைவருக்கும்‌, இந்திய மக்களனை வருக்கும்‌ அவயம்‌. 


்‌.... தமது கட்சியை விட்டுப்பிரிந்து பிளவுபடுத்தித்‌ தனிக்‌ 
கட்சி வைத்துள்ள திரு. சம்பத்‌ முதலியோர்களின்‌ கேள்வி 
என்று புறக்கணிப்பது சரியாகாது, விவேகமாகாது. அவர்‌ 
கள்‌ மீதுள்ள வெறுப்பினால்‌, ஆத்திரத்தினால்‌ கேள்வியை 
அலட்சியப்‌ படுத்தலாகாது. இந்த நேரத்தில்‌ சம்பத்‌ மூலம்‌ 
வெளிவந்தபோதிலும்‌, இந்தக்‌ கேள்வி நீண்டகாலமாக 
தி. மு, க.வினர்‌ முன்பு உள்ள கேள்விதான்‌. புதிய 
கேள்வியல்ல | தமிழகத்தில்‌ உள்ள இதர எல்லாக்‌ கட்ச 
களும்‌ ஏற்கனவே கேட்டுவந்த கேள்விதான்‌. கம்யூனிஸ்ட்‌ 
கட்டு ஆதிமுதல்‌ முன்வைத்து வந்துள்ள கேள்விதான்‌. 
இன்றும்‌ தி.மு.க, வுக்குள்‌ -பல மட்டங்களில்‌ உள்ளூர 
இருந்துவரும்‌ கேள்விதான்‌. ஏன்‌! இர, சம்பத்‌ அவர்‌ 
கள்‌ கூறியுள்ளது உண்மையாக இருப்பின்‌_ வேறாக 
இருக்க கியாயமில்லை--தி. மு. ௧. தலைவர்கள்‌ அனைவரின்‌ 
உள்ளத்திலேயே இருக்கும்‌ கேள்விதான்‌. 


திரு. சம்பத்‌ தரும்‌ தகவல்‌ 
20-4-6 1-ல்‌, சென்னை ஒற்றைவாடைத்‌ இயேட்டரில்‌, 
அவரது 165 கிமிடப்‌ பேச்சில்‌ 83ழ உள்ளவாறு பேசிய 
தாக 22-4-01 தேதி “தணி அரசு” பத்திரிகையில்‌ உள்ளது. 
1958-ல்‌ இரு. வி. பி, ராமன்‌ வீட்டில்‌ ஒரு கருத்‌ 
தரங்கு நடந்தது. திராவிடகாடு கர்த்தாவான பெரியாரே 
இராவிட நாடாவது, வெங்காய நாடாவது என்று பேசிவிட்‌ 
டார்‌. இதை காங்கிரஸ்‌ கட்சியினர்‌ பெரிதாகப்‌ பேசி 
னார்கள்‌. ரஷ்யாவிலிருந்து திரும்‌ வந்த கான்‌ இது 


io} 


குறித்து நண்பர்களுடன்‌ தரு. ராமன்‌ வீட்டில்‌ பேசினேன்‌. 
அப்போது இரு, கருணாகிதி இந்த சந்தேகம்‌ ஒரு ஆண்டு 
காலமாக தனக்கு இருந்து வருகிறது. என்று கூறினார்‌. 
“ஏன்‌ வேண்டும்‌ இன்பத்‌ திராவிடம்‌!” புத்தகம்‌ எழுதிய 
இரு, மாறனே “அத்தான்‌! எத்தனை நாட்கள்‌ ஊரை 
ஏமாற்றிவருவது?” என்று கேட்பதாக தரு, கருணாநிதி கூறி 
னார்‌. குழப்பமாயிருக்கறது என்றார்‌ திரு. மதியழகன்‌. 
சொல்லி வருவதை மாற்றக்கூடாது என்றார்கள்‌ திரு... 
ஆசைத்தம்பியும்‌, திரு. ராஜாராமும்‌; சிந்திக்கவேண்டும்‌ 
என்று திரு. இரா. நெடுஞ்செழியன்‌ சொன்னார்‌...... நான்‌ 
இது முக்கிய விஷயம்‌ என்றேன்‌. மாநில மாநாட்டில்‌ இது 
குறித்துப்‌ பேசலாம்‌. தானே தீர்மானம்‌ கொண்டுவருவ 
தாக தரு. அண்ணாதுரை சொன்னார்‌.” 

அடுத்த நாள்‌ “தணி அரசு” பத்திரிகையில்‌ மேலே 
கண்ட பேச்சின்‌ தொடர்ச்சி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதில்‌ 
மீண்டும்‌ இரு. சம்பத்‌ 8ழே உள்ளவாறு பேசியுதாகக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 

“நூன்‌ அண்ணா அவர்களைக்‌ காஞ்சிபுரத்திலிருந்து 
சென்னைக்கு வருமாறு தொலைபேசி மூலம்‌ கேட்டேன்‌. 
“நீங்கள்‌ வருகிறீர்களா ? நாங்கள்‌ வரட்டுமா? என்ற 
கேட்டேன்‌. நானே வருகிறேன்‌ என்றார்‌. .நாங்கள்‌ காத்‌ 
இருந்தோம்‌, அவர்‌ வந்தார்‌, நாங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
கொண்ட கருத்தினை தொகுத்து எழுதிக்‌ கொடுத்தேன்‌. 

பார்த்து. விட்டு தமிழ்நாடு என்பது எனக்கும்‌ சம்‌ 
மதமே. ஆனால்‌ இப்போது பேசவேண்டாம்‌. மாநில மாநாட்‌ 
டில்‌ நானே தீர்மானமாகக்‌ கொண்டுவந்து முன்‌ .மொழி 
கிறேன்‌. நீ வழிமொழிந்து பேசிவீடு என்று கூறினார்‌ [... 
நான்‌, நாம்‌ ஒரு பெரிய கொள்கைபற்றிய விவகாரத்தில்‌ 
பம்‌ க்‌ இலக்‌ ஒதுன்பட்ம்‌ தலைவரையே இருப்‌ 

ப்‌ படுத்திவிட்டோம்‌ என்‌, மகிழ்ச்‌ i க 
இருந்தேன்‌.” ற ழ்ச்சியில்‌ தனைத்‌ 

“ இது இரு, சம்பத்‌ தரும்‌ தகவல்‌, இராவிடநா 
முடியாதது எனறும்‌, தமழகத்தன்‌ i கர்‌ 
பட்ட இயக்கமாகவே இருக்கமுடியும்‌ என்றும்‌ முக்கியத்‌ 


9 


தலைவர்களுக்குள்‌ உணர்வு ஏற்பட்டுள்ளது. அந்த 
உணர்வ அவர்களுக்குள்‌ ஒரு விவாதத்தைத்‌ தாண்டியது. 
விவாதத்தில்‌ பங்கெடுத்த அனைவருக்கும்‌ திராவிட காடு 
என்ற இலட்சியத்தில்‌ சந்தேகம்‌ இருந்துள்ளது. இரா. 
நெடுஞ்செழியன்‌ “சந்திக்கவேண்டும்‌? என்று சொல்லி 
யிருக்கிறார்‌. ஆசைத்தம்பியும்‌, ராஜாராமும்‌ **சொல்லி 
வருவதை. மாற்றக்‌ கூடாது?” என்று கூறியுள்ளார்கள்‌. 
விஷயத்தின்‌ தன்மைக்குள்ளே புகுந்து, கருத்துத்‌ தெறி 
விக்காமல்‌ (சொல்லி வருவதை மாற்றக்கூடாது” என்று 
சொல்லியுள்ளனர்‌. சொல்லிவருவதை மாற்றுவதில்‌ உள்ள 
நடைமுறைச்‌ சங்கடத்தை மட்டும்‌ மனதில்‌ வைத்துப்‌ பேசி 
யுள்ளதாகத்‌ தோன்றுகிறது. உள்ளூர திராவிடநாடு என்‌ 
பது சரியல்ல என்ற எண்ணம்‌ அவர்களுக்கும்‌ அச்சமயம்‌ 
இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ மாற்றிக்கொள்வது என்ற கசப்‌ 
பான நடைமுறைக்கு அவர்கள்‌ தயாராக இல்லை என்று 
கொள்ளலாம்‌. மதியழகன்‌ குழப்பமாக இருக்கறது என்று 
கூறியுள்ளார்‌ “குழப்பம்‌” சிந்தனையின்‌ ஆரம்பக்கட்டம்‌; சக்‌ 
தேகம்‌ ஏற்பட்டுவிட்டது. ஆனால்‌ தெளிவான முடிவுக்குப்‌ 
போகும்‌ இணக்கமான சிந்தனை இன்னும்‌ ஆரம்பமாக 
வில்லை. தெளிவற்ற நிலையில்‌ இருந்தருக்கறார்‌. கருணாகிதி 
அவர்கள்‌ ஒரு ஆண்டுக்காலமாகவே சந்தேகம்‌ என்று 
கூறியுள்ளார்‌. 


இந்தக்‌ கருத்துப்‌ பரிமாற்றத்தில்‌ கலந்து கொள்ளாத 
திரு. கண்ணதாசன்‌ அவர்கள்‌ இரண்டாண்டுகளுக்கு 
முன்னரே இம்முடிவுக்கு வந்துவிட்டதாகப்‌ பேசிவருகிறார்‌. 
தரு. அண்ணாதுரை அவர்களோ, இதர முக்கிஸ்‌ தங்களின்‌ 
கருத்துத்‌ தொகுப்பைப்‌ (சம்பத்‌ எழுதிவைத்திருந்த 
குறிப்பை) பார்த்துவிட்டு “தமிழ்நாடு என்பது எனக்கு சம்‌ 
மதமே. ஆனால்‌ இப்பொழுது பேசவேண்டாம்‌; மாநில மாநாட்‌ 
டில்‌ நானே திர்மானமாகக்‌ கொண்டுவந்து முன்மொழி 
கிறேன்‌. நீ வழிமொழிந்து பேசிவிடு” என்று கூறியுள்‌ 
ளார்‌, 


அதாவது இ, மு.க. வின்‌, மிக மிக முக்கியமான 
தலைவரும்‌ ஸ்தாபகருமான இரு. அண்ணாத்துரை அவர்‌ 
கள்‌, அக்கட்டக்குள்‌ வேறு எவருக்கும்‌ இல்லாத 


10 


அந்தஸ்துடன்‌ கூடிய திரு, அண்ணாத்துரை , அவர்‌ 
கள்‌, தீர்க்கமான இறுத முடிவுக்கே வந்துள்ளார்கள்‌. தரு. 
சம்பத்‌ அவர்களின்‌ கருத்தை ஏற்றிருக்கிறார்கள்‌ ; குழப்‌ 
பத்தில்‌ இருக்கவில்லை, சிந்திக்க வேண்டியது என்று விட்டு 
வைக்கவில்லை ; சந்தேகமாக இருக்கறது என்று சொல்ல 
வில்லை ; - தெளிவான இறுதி முடிவுக்கே வந்துள்ளார்கள்‌. 
ஆனால்‌ இப்போது பேசவேண்டாம்‌ என்று கூறியுள்ளார்‌, 
இப்பெரிய கொள்கை மாற்றத்திற்கு அண்ணாவின்‌ சம்ம 
தம்‌ கிடைத்தது பற்றி திரு, சம்பத்துக்கு மகிழ்ச்சி ஏற்பட்‌ 
டதில்‌ வியப்பிருக்க முடியாது. 
ஆக இதிலிருந்து தெரிவதென்ன ? திராவிடநாடு 

என்ற இலட்சியம்பற்றிய அடிப்படையான கேள்வி, த, மு; 
க.வுக்குள்ளும்‌ எழுந்துள்ள கேள்வி, “உச்சமட்டத்திலே? 
எழுந்த கேள்வி, ஐவர்‌ குழுவுக்குள்ளே எழுந்த கேள்வி, 

ர. சம்பத்தும்‌ ௮ண்ணாத்துரையும்‌ தெளிவான விடை 
யளித்த கேள்வி. 


இவ்வாறு ஒரு கருத்தரங்கு நடந்தது என்பதை இன்று 
எவரும்‌ மறுக்கவில்லை. இந்த நேரத்தில்‌ இவ்வாறாக கட்ச 
யிலிருந்து பிரிந்து சென்று தனிக்கட்சி அமைத்துள்ள திரு. 
சம்பத்‌ மீது இயல்பான ஆத்திரம்‌ இருந்தாலும்‌ இந்தத்‌ தக 
வல்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ அவர்‌ உண்மைக்கு மாறானவற்‌ 
றைக்‌ கூறுகிறார்‌ என்று எவரும்‌ சொல்லவில்லை. நடக்கா 
ததை நடந்ததாகக்‌ கற்பனை செய்து கூறுவதாக எவரும்‌ 
மறுக்கவில்லை. 

_ மேலும்‌ இவ்வாறாக ஒரு கருத்துப்‌ பரிமாற்றம்‌ ஏற்பட்‌ 
டதில்‌ வியப்பு ஒன்றும்‌ இல்லை, மாடு முழுவதும்‌ ஏற்பட்ட 
சர்ச்சை--மாட்டு மக்கள்‌ மத்தியில்‌ எழுந்த சர்ச்சை 
அவர்கள்‌ மத்தியில்‌ வேலைசெய்யும்‌ கட்சிக்குள்‌ ஏற்படாதா? 
ஏற்படத்தான்‌ செய்யும்‌, ஏற்பட்டதே இயல்பு. 

எவர்‌ எந்தக்‌ கட்சியில்‌ இருந்தாலும்‌ எதார்த்தத்தைப்‌ 
பாராமல்‌ இருக்க எவராலும்‌ முடியாது. அர்‌ தாரக 
தத்தை உடனுக்குடன்‌ பார்க்கிறார்கள்‌. இலர்‌ சற்றுக்காலம்‌ 
சென்றபின்‌ பார்க்கிறார்கள்‌... சிலருக்கு எதார்த்தத்தைப்‌ 
பார்க்க அதிக காலம்‌ பிடிக்கறது, ஆனால்‌ எதார்த்‌ 


11 


தத்தை எப்படியும்‌ எப்பொழுதாவது பார்த்துத்தான்‌ ஆக 
(வேண்டுமல்லலா? இ, மு. க, தலைவர்களும்‌ எதார்த்த 
வாதிகள்தானே ! (Reஃlist5) பிரத்யட்ச நிலைகளில்‌ இரும்‌ 
தும்‌, பிரத்யட்ச உண்மைகளிலிருந்தும்‌, மக்களின்‌ பிரத்‌ 
யட்ச உணர்வுகளிலிருந்தும்‌ ஒதுங்கி நிற்பவர்களல்லவே ! 
ஆக, அவர்கள்‌ இதுபற்றி ஆலோசித்ததும்‌ விவாதித்ததும்‌, 
சில முடிவுகளுக்கு வந்ததும்‌ வியப்பில்லை. 


தூத்துக்குடி தீர்மானம்‌ 


இவ்வளவும்‌ இருந்தும்‌ சில தினங்களுக்கு முன்‌ தூத்‌ 
துக்குடியில்‌ கூடிய தி. மு. க.வின்‌ செயற்குழுவும்‌, பொதுக்‌ 
குழுவும்‌ தங்களது திராவிட நாடு இலட்சியத்தில்‌ மீண்டும்‌ 
நம்பிக்கையைத்‌ தெரிவிக்கும்‌ தீர்மானத்தை நிறைவேற்றி 
யுள்ளன. ஒரு கருத்து-எவ்வளவு தவறாக இருந்தபோதி 
லும்‌-மனதில்‌ வேரூன்றிவிட்டால்‌ அதை மனதில்‌ இருந்து 
அகற்றுவது எவ்வளவு சிரமமானது என்பதற்கு இத்தீர்மா 
னம்‌ எடுத்துக்காட்டு, நாம்‌ அவர்களைக்‌ குறைகூற முற்பட 
வில்லை, அதுதான்‌ சரியான கருத்து என்று நம்பினவர்கள்‌ 
அந்த நம்பிக்கையைப்‌ பல்லாயிரக்‌ கணக்கான ஊழியர்‌ 
களுக்கு ஊட்டினவர்கள்‌, தங்களது பிரசாரத்‌ திறமை 
முழுவதையும்‌ திரட்டி இக்கருத்தை நாட்டில்‌ பரப்பியவர்‌ 
கள்‌ ஒரு பகுதி மக்கள்‌ மத்தியில்‌ இந்தப்‌ பிரமையை உண்‌ 
டாக்கியவர்கள்‌ எதார்த்தத்திற்குக்‌ கிஞ்சித்தும்‌ சம்பந்த 
மில்லாத முழுக்க முழுக்கக்‌ கற்பனையிலே உதித்த ஒரு 
கருத்துக்கு இந்த அளவு ஆதரவு திரட்டினார்கள்‌ 
என்பது, அவர்களின்‌ பிரச்சார வன்மைக்கும்‌ தற 
மைக்கும்‌ எடுத்துக்காட்டே. இவ்வாறாகத்‌ தாமே சிருஷ்‌ 
டித்து வளர்த்த ஒரு கருத்திலிருந்து மாறுவது என்பது - 
அந்தக்‌ கருத்தைக்‌ கைவிடுவது. என்பது- மிகவும்‌ கஷ்ட 
மான வேதனையான காரியம்‌ என்பதை அனைவரும்‌ ஒப்புக்‌ 
கொள்வார்கள்‌. அந்தக்‌ கருத்தைச்‌ கைவிட எடுக்கப்‌ 
படும்‌ முயற்ககளை எவ்வளவு தயக்கத்துடனும்‌, அரை 
மனதுடனும்‌ செய்யப்பட்ட முயற்செளானாலும்‌ அலுதாபத்‌ 
துடன்‌ பார்ப்பதே பொறுப்பான அரசியல்‌ வாதிகளின்‌ 
கடமையாகும்‌. 


12 மு 


இரு. சம்பத்‌ அவர்கள்‌ குறிப்பிடும்‌ கருத்தரங்கில்‌ ஒப்‌ 
புக்கொண்டவர்கள்‌, இன்று மீண்டும்‌ தயங்குகின்றார்கள்‌. 
குறிப்பாக திரு. சம்பத்‌ தனிக்கட்சி அமைத்து * சவால்‌ ?- 
விடும்‌ வேளையில்‌ அவர்கள்‌, வேறுமாதிரியான தீர்மானம்‌ 
நிறைவேற்றி யிருக்கக்கூடும்‌ என்று எண்ணுவதற்கு கியாய 
மில்லை. தீர்மானம்‌ எப்படி இருந்தபோதிலும்‌ கம்யூனிஸ்‌ 
டுக்‌ கட்சியைப்‌ பொறுத்தமட்டில்‌ தி. மு. க.வினர்‌ துரித 
மாகவே சரியான முடிவுக்கு வரவேண்டும்‌ என்று விரும்பு... 
கிறது, தமிழகத்தில்‌ உள்ள முற்போக்காளர்கள்‌, இடது 
சாரி மனோபாவம்‌ கொண்டவர்கள்‌, ஜனநாயக வாதிகள்‌ -- 
எல்லாக்‌ கட்சிகளுக்கும்‌ பின்னால்‌ உள்ள நல்லவர்கள்‌: 
அனைவரும்‌ விரும்புவதும்‌ இதுவே. ஒற்றுமைக்குக்‌ குறுக்கே 
நிற்கும்‌ இந்தப்‌ பிரிவினைக்கோஷம்‌ கைவிடப்‌ படுவதை 
எல்லாத்‌ தமிழ்மக்களும்‌ எதிர்பார்க்கின்றனர்‌. 
விவரமான ஆராய்ச்சி தேவையில்லை 
சில முக்கியமான உண்மைகளை மட்டும்‌ பார்த்தால்‌ 
போதுமானது (1) வர்ண இனத்தின்‌ (௩௨௦6) அடிப்படை 
யில்‌ மட்டும்‌ ஒரு நவீன தேசீய அரசு அமைவதில்லை. மனித 
சமுதாயம்‌ மாறிக்கொண்டே யிருக்கிறது. பூர்வ குடிகளின்‌ 
அமைப்பு மாறி, அடிமைச்‌ சமூகங்கள்‌ தோன்றி, பிரபுத்வ 
கால அமைப்புக்கள்‌ வளர்ந்து அவைகளுக்குப்‌ பின்னரே 
தேசீய அரசுகள்‌ (Nationa! States) தே ன்றின என்பது 
அனைவரும்‌ அறிந்துள்ள வரலாற்று உண்மை. பிரபுத்துவ 
கால அமைப்புகள்‌ உள்ளிட்ட முற்கால எந்த்‌ அமைப்பும்‌ 
தேசிய அரசுகளாக இருக்கவில்லை, அடிமைச்‌ சமுதாய 
காலத்தில்‌ கிரேக்க சாம்ராஜ்யம்‌ இருந்தது; ஆனால்‌ கிரீஸ்‌ 
தேசீய அரசு இருக்கவில்லை, ரோம்‌ சாம்ராஜ்யம்‌ இருந்‌ 
தீது) ஆனால்‌ இத்தாலிய தேசிய அரசு இருக்கவில்லை. 
பார?க சாம்ராஜ்யம்‌ இருந்தது ; ஆனால்‌ பர்சிய (இரானிய) 
ச தரச்‌ ப தன்று மெளரிய சாம்ராஜ்யமோ 
ராஜ்யமோ இருந்தன ; ஆனால்‌ இந்திய தேசீய 
அரசு இருந்ததில்லை, அதேபோல்‌ நாக்கி வக்க ணன்‌ 
த்தா அல்லது. அமைப்புகளோ இருந்தன ; ஆனால்‌ 
தேசீய அரசுகள்‌ ஏற்படவில்லை (National States). மனித 
சமுதாயத்தின்‌, மாற்றங்கள்‌ நிறைந்த வளர்ச்சிப்‌ போக்‌ 


i3 


தல்‌ முதலாளித்துவம்‌ தோன்றிய பின்னரே தேசீய 
அரசுகள்‌ என்ற நவீன அமைப்புகள்‌ தோன்றின. சிறந்த 
உதாரணம்‌ இன்றைய இத்தாலி தேசம்‌ அடிமைக்கால 
ரோம்‌ சாம்ராஜ்யம்‌ அழிந்தபின்‌, பிரபுத்வகாலத்தில்‌ நகர 
ராஜ்யங்கள்‌ நிறைந்த பிரதேசமாக இருந்தது (ரோம்‌, 
வெனிஸ்‌ பீளா ரென்ஸ்‌, கேபிள்ஸ்‌ etc. City States) 
அடுத்த கட்டத்தில்‌, முதலாளித்துவத்தின்‌ வளர்ச்சியை 
ஓட்டியே இத்தாலிய தேசியமும்‌ அதன்‌ இணையற்ற 
தலைவனான கரிபால்டியும்‌ தோன்றினர்‌. இவ்வாறு வளரும்‌ 
தேசீயத்திற்கும்‌, ஆதிகால வர்ண இன உணர்ச்சிகளுக்கும்‌ 
சம்பந்தமில்லை, 
2. இந்திய நிலப்பரப்பில்‌ எத்தனையோ. வகையான 
பூர்வகுடிகள்‌ இருந்துள்ளனர்‌. எத்தனையோ வர்ண 
னங்கள்‌ வந்து கலந்துள்ளன. எத்தனையோ சாம்ராஜ்‌ 
யங்கள்‌ (மெளரிய சாம்ராஜ்பம்‌ முதல்‌ மொகலாய சாம்‌ 
ராஜ்யம்‌ வரை) இர்ருதுள்ளன. இவைகளுக்கு உட்பட்‌ 
டும்‌ உட்படாமலும்‌ எத்தனையோ தனித்தனிச்‌ சிற்றரசுகள்‌ 
இருந்துள்ளன. ஒரு மொழி பேசிவந்த மக்கள்‌ மத்தியி 
லேயே பல சிற்றரசுகள்‌ இருந்துள்ளன. சேர, சோழ, 
பாண்டியர்கள்‌ போல்‌ மூலைக்கு ஒரு குடிமன்னன்‌ என்று 
இருந்துள்ளார்கள்‌! ஆனால்‌ தமிழ்‌ தேய அரசு இருந்த 
தில்லை; வங்காள, மராத்திய, கேரள, கூர்ஜர, பாஞ்சால 
தேசிய அரசுகள்‌ இருக்கவில்லை; இந்திய தேசிய அரசும்‌ 
இருக்கவில்லை. 


8. பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்தின்‌ பிடியில்‌ இந்தியா 
சிக்கிய பின்னர்‌, “சுயதேவைப்‌ பூர்த்தியாக? இருந்த 
கிராமச்‌ சமுதாயங்கள்‌ உடைச்கப்பட்டன. நிலம்‌ விற்‌ 
பனைப்‌ பொருளாயிற்று; இந்த இராமக்‌ கைத்தொழில்கள்‌ 
அழிக்கப்பட்டன. பிரிட்டிஷ்‌ முதலாளித்துவத்தின்‌ சந்தை 
யாக இந்தியா மாறியது. பிரிட்டிஷ்‌ முதலாளித்துவப்‌ 
பொருளாதாரத்துடன்‌ இந்தியா இணைக்கப்பட்டது. இதன்‌ 
போக்கில்‌ இந்தியாவில்‌ மெள்ளமெள்ள முதலாளித்துவம்‌ 
வளர்ந்தது சுதேசி முதலாளித்துவம்‌ வளர வளர தனது 
வளர்ச்சிக்குத்‌ தடையாக இருந்த ஏகாதிபத்தியத்தை 
எதிர்த்தது - இந்திய தேசியம்‌ உருவெடுத்தது. 


14 


4. இவ்வாறு இமயம்‌ முதல்‌ குமரிவரை எழுந்த, 
அந்மிய எதிர்ப்பு தேசியத்தின்‌, அங்கங்களாக, அந்த 
தேசியத்தையே வலுப்படுத்தி வளர்துக்கொண்டு அதே 
"சமயம்‌ அந்த தேசியத்தின்‌ தனித்‌ தனிச்‌ சிறப்பியல்புகனைக்‌ 
கொண்ட உட்பிரிவுகளாக பல மொழிவழி தேசியங்களும்‌ 
மலர்ந்தன, குறிப்பிட்ட பிரதேசத்தில்‌ முதலாளித்துவ 
வளர்ச்சியைப்‌ பொறுத்து இந்த தேசியம்‌ வளர்ந்தது, ௨௫ 
வெடுத்தது. இதை மார்க்சிய வாதிகள்‌ பல்லாண்டு 
களுக்கு முன்னரே பார்த்தனர்‌. “தோழர்‌ ஸ்டாலின்‌ இச்‌ 
தியாவுக்குள்‌ பல தேசிய இனங்கள்‌ மண்டிக்‌ இடக்கின்‌ 
றன. இவை துரிதமாக மலர்ச்சியடைந்து முன்வரும்‌?” 
என்று சுமார்‌ 40 ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதினார்‌. 

இவ்வாறு வளர்ந்தவை தான்‌ தமிழ்‌ தேசியம்‌, கேரள 
தேசியம்‌, ஆந்திர தேசியம்‌, கன்னட தேசியம்‌. அதே 
போல்‌ மராத்திய, கூர்ஜர, பாஞ்சால, வங்க, அசாமிய, 
ஓரிய, ராஜஸ்தான்‌, பீஹாரிமுதலியவையும்‌ அந்நிய ஏகாதி 
பத்தியத்தை எதிர்த்து இந்திய மக்கள்‌ நடத்திய புனித 
மான விடுதலைப்‌ போரான இந்திய தேசியம்‌ என்ற. கொடி 
யிலே மலர்ந்த புஷ்பங்கள்‌ இவை. இந்த மொழிவழி 
உணர்ச்சிகளைக்‌ கணக்கில்‌ கொண்டே, அக்கால காங்‌ 
கிரஸ்‌ அமைப்பில்‌ மகாத்மா காந்தி மொழிவழி அமைப்புக்‌ 
களை ஏற்படுத்தினார்‌. பிற்காலத்தில்‌ மொழிவழி அமைப்பு 
களாக திருத்தி அமைப்போம்‌ என்ற வாக்குறுதியை காங்‌ 
கிரஸ்‌ மேலிடம்‌ உதாசனப்படுத்தியபொழுது, மொழிவழி 
அரைப்புக்காக ஆர்திர மக்களும்‌, கேரள மக்களும்‌ 
மராத்தி மக்களும்‌, குஜரத்‌ மக்களும்‌ எவ்வளவு உக்கிர 
மான போராட்டங்களை நடத்தினர்‌ என்பது சமீப சரித்திரம்‌; 
இங்கு எடுத்து வீரித்துரைக்க வேண்டியதில்லை, 


.9. ஆகவே இந்திய தேசியம்‌ என்ற உண்மையை 
மறுப்பதும்‌ எதார்த்தமாகாது; அதேபோல்‌ மொழிவழி 
தேசியம்‌ இன உணர்ச்சிகளை மறுப்பதும்‌ எதார்த்‌ தமாகாது. 
இவை இரண்டும்‌ இந்திய சமுதாய வளர்ச்சியின்‌ இரு 

பரும்‌ உண்மைகள்‌, ஒன்றை ஒன்று தழுவி ஒன்றுக்‌ 
கொன்று துணையாய்‌ வளர்ந்த உண்மைகள்‌, ஏகாதிபத்திய 
எதிர்ப்பிலே பிறந்தவை, ஒன்றுக்கொன்று துணைசெய்து 


15 


வளரவேண்டிய்வை. இந்த ஒற்றுமை கேற்று--ஏகாதிபத்தி 
யத்தின்‌ அரசியல்‌ ஆதிக்கத்தை எதிர்த்துப்‌ போராடத்‌ 
தேவைப்பட்டது. இன்று ஏகாதிபத்தியத்தின்‌ நவீனச்‌ சதி 
களை முறியடிக்கவும்‌, 43 கோடி மக்களின்‌ ஜனநாயக 
வளர்ச்சிக்கும்‌ தேவைப்படுகிறது. நாளை இந்த 49 கோடி 
யக்களின்‌ சோஷலிஸ முன்னேற்றத்திற்கும்‌ தேவைப்படும்‌, 
இன்றைய ஆட்சியாளர்கள்‌ இந்த உணர்வுடன்‌ செயல்பட 
வில்லை; மாறாக இந்த ஒருமைப்பாட்டைப்‌ பலவீனப்படுத்‌ 
தும்‌ பல நடவடிக்கைகளை எடுக்கின்றனர்‌. அதன்‌ விவரங்‌ 
களுக்கு நாம்‌ இங்கு போகவில்லை; வேறு சந்தர்ப்பத்தில்‌ 
அதுபற்றிப்‌ பரிசீலிப்போம்‌. 


தனித்‌ திராவிடம்‌ கோரும்‌ தி. மு. ௧. தலைவர்கள்‌ இந்த 
இரண்டு உண்மைகளையும்‌ உதாசனப்படுத்துகன்றனர்‌. 
இவைகளுக்குள்‌ உள்ள உறவையும்‌ பார்க்கவில்லை. 
இவை இரண்டிற்குமே சம்பந்தமில்லாமல்‌ வடக்கே உள்ள 
“ஆரிய” நாட்டிலிருந்து தெற்கே உள்ள “திராவிட நாடு? என்‌ 
பது பிரிக்கப்படவேண்டும்‌ என்ற கற்பனைக்‌ கோஷத்தை 
முன்வைத்தனர்‌. ஆரிய?” “£திராவிட” என்ற சொற்களே 
வர்ண இனங்களை குறிப்பிடும்‌ சொற்கள்‌. அந்த வர்ண 
இனக்கருத்துக்களுக்கும்‌ நவீனகால தேசீய அல்லது தேசீய 
இனக்‌ கருத்துக்களுக்கும்‌ சம்பந்தமே இல்லை. விஞ்ஞான 
அடிப்படையின்றி எழுந்த இந்தக்‌ கருத்தின்‌ வளர்ச்‌ 
சியே சற்று விநோதமானது, சாதிக்‌ கொடுமைகள்‌ 
ஒழிந்த சமத்துவ தமிழ்‌ சமுதாயம்‌ வேண்டும்‌ என்ற ௬ல்‌ 
லெண்ணம்‌, வழி தெரியாமல்‌, முதலில்‌ பிராமணர்களை 
யெல்லாம்‌ ““ஆரியர்கள்‌'” என்றும்‌, அல்லாத மற்ற அனைவ 
ரையும்‌ திராவிடர்கள்‌ என்றும்‌ பிரித்தது. பின்‌ ஏதோ 
ஒருவகையான புரியாத தர்க்கவழியாக, இந்தப்‌ பிராமணர்‌ 
களை மட்டும்‌ குறித்த ஆரியர்‌” என்ற சொல்‌ வடக்கே 
உள்ள-தமிழ்‌, மலையாளம்‌, தெலுங்கு, கன்னடம்‌ நீங்க 
லாக-எல்லா மொழிகள்‌ பேசும்‌ எல்லா மக்களையும்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்லாக--பிராமணர்களையும்‌ பிராமணர்‌ அல்லாதா 
ரையும்‌ சேர்த்து-க்‌ குறிக்கும்‌ சொல்லாக மாறிற்று! ஏன்‌? 
எப்படி? என்பது இன்னும்‌ விளங்காத புதிரே, இங்கு 
அர்த ஆராய்ச்சிக்குள்‌ ளும்‌ அதிகம்‌ போகத்‌ தேவையில்லை 


16 


ஆனால்‌ ஒன்றுமட்டும்‌ தெளிவாகி வந்தது--உன்னிப்‌ 
பாக ஊடுருவிப்‌ பார்க்கும்‌ அரசியல்வாதிகளுக்கு திராவிட 
இயக்கத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ பல சமயங்களில்‌ “திரா 
விடம்‌”? என்று சொல்லும்பொழுதோ, அவர்கள்‌ உள்ளத்‌ 
இலே இருந்தது தழிழ்நாடே. அதுவும்‌ பக்கத்து மாநிலங்‌ 
களுக்கும்‌ தமிழ்நாட்டுக்கும்‌ இடையே சில விஷயங்களில்‌ 
கருத்து மாறுபாடுகள்‌ ஏற்படும்‌ பொழுதெல்லாம்‌, த, மூ. 
க. வினர்‌ தமிழ்நாட்டின்‌ சார்பாக நின்று இதர “*திராவிஉ” 
மாநிலங்களின்‌ நியாயமான உரிமைகளையும்‌ மறுக்கும்‌ அள 
வுக்குச்‌ செல்வதையும்‌ பார்த்திருக்கிறோம்‌, (தமிழகத்தில்‌ 
உபயோகமாகாத தஞ்சைக்‌ றுவை அரிசி, வழக்கம்போல்‌ 
மலையாளத்துக்குப்‌ போகக்கூடாது என்று சிலதி, மு. ௧, 
வினர்‌ பேசியதும்‌ எழுதியதும்‌ நாமறிந்ததே) 


தி, மு. ௧. வினர்‌ நெய்வேலி நிலக்கரி பற்றியும்‌ சேலம்‌ 
இரும்பு பற்றியும்‌, காவேரி வட்ட எண்ணை பற்றியும்‌ பேசு 
இன்றனர்‌,எழுதுகின்றனர்‌ அல்லவா? ஆனால்‌ ஆந்திராவுக்கு 
உருக்காலை வேண்டும்‌ என்றோ அணுஉலை வேண்டு 
மென்றே பேசுகறார்களா. எழுதுகறார்களா? அல்லது 
மைசூர்‌ ராஜ்யத்தில்‌ உள்ள பத்ராவதி உருக்காலை விஸ்‌ தரிக்‌ 
கப்படவேண்டும்‌ என்று பேசுகிறார்களா அல்லது எழுதுகி 
ருர்களா? அல்லது கேரளத்தில்‌ கொச்சியில்தான்‌ கப்பல்‌ 
தளம்‌ கட்டப்பட வேண்டும்‌ என்றோ இதர கன 
ரகத்‌ தொழில்கள்‌ ஏற்படவேண்டும்‌ என்றோ பேசுக 
றர்களா? எழுதுகரறுர்களா? இல்லை! ஏன்‌ இல்லை? 
என்னதான்‌ நான்கு மொழிகள்‌ பேசும்‌ :: திராவிட 
இனம்‌?” ஏனப்‌ பேசினாலும, திட்டங்களுக்கு யோசனை 
கள்‌ முன்வைக்கும்பொழுது உள்ளத்திலே இயல்பாக ஏற்‌ 
படும்‌ தமிழக உணர்ச்சி முன்‌ வருகிறது, தமிழகத்தில்‌ 
ஏற்படவேண்டிய வளர்ச்சிகள்‌ பற்றிய யோசனைகளைத்‌ 
தான்‌ பேசுகன்றனர்‌, எழுதுகின்றனர்‌. 


இதனால்தானே தி.மு.க. வினர்‌ 1957-ம்‌ வருடப்‌ 
பொதுத்‌ தேர்தலுக்கு முன்‌ தேர்தல்‌ அறிக்கை தயாரித்த 
பொழுது தவிப்பு ஏற்பட்டது. இவ்வேலை இரு, சம்பத்‌ 
திடம்‌ தரப்பட்டது, அவர்‌ [4 மணி நேரம்‌ சிந்தித்து, சிம்‌ 


17 


இத்து “ிராவிட?த்தின்‌ தேவைகள்‌ பற்றி எதுவும்‌ எழுத 
முடியவில்லையாம்‌. தமிழகத்தைப்‌ பற்றித்தான்‌ எழுத- 
முடிந்ததாம்‌, இவ்வாறு சம்பத்‌ அவர்கள்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளார்கள்‌ அல்லவா ? 


இதில்‌ வியப்பு ஒன்றும்‌ இல்லை. நமக்கு இதுதான்‌ 
இயல்பு; இதுதான்‌ நியாயம்‌; இதுதான்‌ எதார்த்த- 
உணர்வு. இந்த எதார்த்த உணர்வு; கற்பனைத்‌ திரா 
விட உணர்வை நிராகரிக்கன்றது. என்பதை அவர்கள்‌ 
பார்க்கவேண்டும்‌ ; பரிசீலிக்க வேண்டும்‌: என்பதே நம்‌ 
அவா. ஏன்‌ ! அவர்கள்‌ இந்த எதார்த்தத்தைப்‌ பார்த்‌ 
தார்கள்‌, பரி£லித்தார்கள்‌, ஒப்புக்கொண்டார்கள்‌, வி, பி. 
ராமன்‌ வீட்டில்‌ கடந்த கருத்தரங்கலே. 


அதிலிருந்து அடுத்தபடியாக கட்ச முழுவதிலும்‌ அப்‌ 
படிப்பட்ட ஒரு கருத்துப்‌ பரிமாற்றத்தை நடத்தி, விவர 
மான விளக்கமான விவாதத்தை நடத்தி £ திராவிட காடு ! 
என்பதை விடுத்து, தமிழ்நாட்டின்‌ தேவைகளை வற்புறுத்‌ 
தும்‌ நிலைக்கு வந்திருக்க வேண்டும்‌. அவ்வாறு செய்திருக்‌ 
தால்‌ அது காரியசாத்தியமான தெளிவான அரசியல்‌ முடி 
வாக இருந்திருக்கும்‌. அவ்வாறு. செய்திருந்தால்‌ அவர்கள்‌ 
கட்சியிலே பிளவு ஏற்பட்டிருக்காது. திரு. ஈ. வி. கே, 
சம்பத்‌ பிரிர்திருக்கமாட்டார்‌; தனிக்கட்சி அமைத்திருக்க 
மாட்டார்‌. தமிழ்நாட்டில்‌ காங்கிரசுக்குப்‌ புதிய தெம்பு ஏற்‌ 
பட்டிருக்காது. 


... அதுமட்டுமல்ல, தமிழகத்தில்‌ இதர முற்போக்குக்‌ 
கட்சிகள்‌ மகிழ்ச்சியுடன்‌ அம்முடிவை வரவேற்றிருக்கும்‌. 
தமிழக , காங்கிரஸ்‌ தலைமைக்குப்‌ பேரிடியாக இருந்திருக்‌ 
கும்‌; தமிழ்நாட்டின்‌ முன்னேற்றத்திற்கான ஒரு உடனடித்‌ 
திட்டத்தின்‌ அடிப்படையில்‌ கம்யூனிஸ்டுக்‌ கட்சியும்‌ த..மு. 
க,வினரும்‌ ஒன்றுபட்டிருக்க முடியும்‌ ! 


த. தே. கட்சிக்கு ஒரு கேள்வி 


திராவிட தேசீயம்‌ என்று ஒன்று இல்லை என்பதை 
உணர்ந்துள்ளது மிகவும்‌ சரியானது. அதே சமயம்‌ 
இந்திய தேசியம்‌ என்பது இல்லை என்று கூறுகிறீர்களே. 


18 


அது உண்மைதானா ? இந்தியாவில்‌ பல்வேறு மொழி 
பேசும்‌ மக்களும்‌ ஒன்றாக நின்று அரசியல்‌ சுதந்திரம்‌ பெற்‌ 
றோம்‌. அதேபோல்‌ சுதந்திர இந்தியாவில்‌ மொழிவழி 
அமைப்புக்களுக்காக ஒருவருக்கொருவர்‌ ஆதரவாக நின்று 
முன்னேறினோம்‌. கோவாவைப்‌ போர்த்துகீசிய வெறியர்க 
ளிடமிருந்து மீட்க அறப்போர்‌ நடந்தபொழுது - 1956ல்‌- 
அதல்‌ மராட்டியத்‌ தொண்டர்கள்‌ மட்டும்‌ அன்றி, பாஞ்‌ 
சால, வங்க, தமிழக, ஆந்திரத்‌ தொண்டர்களும்‌ கலந்து 
கொள்ளவில்லையா ? - அந்த வீரர்களில்‌ பலரை போர்த்து. 
இய வெறியர்கள்‌ சுட்டுக்‌ கொன்றபொழுது இந்தியா 
முழுதும்‌ கொதித்தெழவில்லையா ? ' ஒவ்வொரு இந்தியன்‌ 
மனதிலும்‌ ஆத்திரம்‌ பீறிட்டதல்லவா ? 

ஏன்‌? இந்திய விஞ்ஞானியோ எழுத்தாளனோ ௮ல்‌ 
லது இந்தியத்‌ திரைப்படமோ-எந்த மொழியைச்‌ சேர்ந்த 
தாக இருந்தாலும்‌ உலக அரங்கில்‌ கவுரவிக்கப்பட்டால்‌ 
இந்தியர்கள்‌ அனைவர்‌ மனத்திலும்‌ பெருமித உணர்ச்சி 
ஏற்படுகறதல்லவா 2 ஓட்டப்‌ பந்தயங்களிலோ அல்லது” 
இரிக்கெட்‌, ஹாக்‌, டென்னிஸ்‌ போன்ற விளையாட்டு 
களீலோ இந்தியர்கள்‌ வெளிநாடுகளில்‌ வெற்றியோ, 
தோல்வியோ பெறும்பொழுது இவ்வினளையாட்டுக்களில்‌ ௮க்‌, 
கரை உள்ளவர்கள்‌-குறிப்பாக இந்தியா முழுவதும்‌ உள்ள 
மாணவர்கள்‌ வாலிபர்கள்‌ மகிழ்ச்சி அல்லது வருத்தம்‌ 
அடையவில்லையா ? இவ்வாறு அடுக்கிக்‌ கொண்டே 
போகலாம்‌. 


பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்டு வந்துள்ள கலப்பு, 
வளர்ந்துள்ள உறவுகள்‌, பல சாம்ராஜ்யங்கள்‌ தோன்றி 
மறைந்ததன்‌ மத்தியிலும்‌, எண்ணற்ற சுற்றரசர்களின்‌ 
குட்டிச்‌ சண்டைகளின்‌ மத்தியிலும்‌, உருவாகி வளர்ந்து 
வந்த இந்தியன்‌ என்ற உணர்வு, பிரிட்டிஷ்‌ ஏகாதி 
பத்தியத்தை எதிர்த்த விடுதலைப்‌ போரின்மூலம்‌ குறிப்‌ 
பான வடிவமும்‌ குணமும்‌ கொண்ட உணர்ச்சி, தனி 
மாநிலம்‌ கோரினாலும்‌, மொழிவழி அமைப்புக்காகப்‌ போரா 
டினாலும்‌, தங்கள்‌ மொழியின்‌ உரிமையை வரம்பு மீறி வற்‌ 
'புறுத்தினாலும்‌, இந்தியாவில்‌ எந்த மொழி பேசும்‌ மக்களும்‌ 
தனி காடாகப்‌ பிரியவேண்டும்‌ என்று கேட்காமல்‌, இந்தி 


19 


யன்‌ என்றே இருக்கவேண்டும்‌ என்ற உண்மையான 
வீருப்பம்‌-இந்தியாவில்‌ உள்ள மிக ம்கப்‌ மெரும்பாலான மக்க 
ளின்‌ விருப்பு- இவை அனைத்தும்‌ இல்லை என்று கொள்வது 
உண்மையாகுமா ? 


தமிழக உணர்ச்சி உண்டு | இந்திப தேசீய உணர்ச்சி 
யும்‌ உண்டு! ஆனால்‌ திராவிட உணர்ச்சி இல்லை ! 


1962 பொதுத்‌ தேர்தலும்‌ நாமும்‌ 


இதுவரை கூறப்பட்டுள்ளது பற்றி தமிழ்‌ மக்கள்‌ 
அனைவரும்‌ சிந்திப்பார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. உட 
னடி ஏற்காதவர்களும்‌ நிச்சயமாகச்‌ சிந்திப்பார்கள்‌ என்றே 
நம்புகிறோம்‌. குறிப்பாக பகுத்து ஆராய்ந்து பார்க்கவேண்‌ 
யவர்கள்‌ சிந்தித்துத்தான்‌ ஆகவேண்டும்‌. ஆனால்‌ இச்‌ 
சிந்தனையும்‌ ஆராய்ச்சியும்‌ உடனடி முடிவுக்கு கொண்டு 
வந்துவிடும்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்கவில்லை. இன்னும்‌ 
கொஞ்சக்காலம்‌ பிடிக்கத்தான்‌ செய்யும்‌. 

ஆனால்‌ 1962-ம்‌ வருடம்‌ பீப்ரவரி-மார்ச்‌ மாதங்களில்‌ 
மூன்றாம்‌ பொதுத்‌ தேர்‌டல்கள்‌ வருஇன்றன. தேர்தல்‌ 
களில்‌ தமிழ்‌ மக்கள்‌ முன்புள்ள கேள்வி என்ன ? திராவிட 
தேசீயமா, தமிழ்‌ தேசியமா என்பதா?. இக்கேள்வியை 
எழுப்பினாலே இல்லை என்ற பதில்‌ தானாகவே முன்வரும்‌ ! 
நமது தி.மு.க. நண்பர்கள்‌ தேர்தல்‌ பிரச்சாரத்தின்பொழுது 
திராவிடநாட்டுப்‌ பிரிவினையை வற்புறுத்திப்‌ பேசுவதன்‌ 
மூலம்‌, 1902 தேர்தல்களிலை தீர்மானமாக முடிவாகும்‌ 
விஷயமா இது? 


இந்திய அரசியல்‌ சட்டத்தின்படி இந்தியாவிலிருந்து 
எப்பகுதியாவது பிரிய வேண்டுமேயானால்‌ மக்கள்‌ சபை 
யிலே மூன்றில்‌ இரண்டு பங்கு ஆதரவுடன்‌ தீர்மானிக்கப்‌ 
படவேண்டும்‌ என்பது நாம்‌ அனைவரும்‌ அறிந்ததே, அது 
நிற்க. இன்று தங்களது செல்வாக்கும்‌ பலமும்‌ எவ்‌ 
வளவு என்பதை தி, மு. ௧. தலைவர்கள்‌ நிதானமாகவும்‌ 
விவேகத்துடனும்‌ கணக்கிடுவார்களேயானால்‌-வேறு வகை 
யாகக்‌ கணக்கிடுவார்கள்‌ என்று பாம்‌ நினைக்கவில்லை. 


20 ஜ்‌ 


வருகிற தேர்தல்களில்‌ தமிழ்‌ மக்களில்‌ மெஜாரிடியை திரா 
விட நாட்டுக்காதரவாகத்‌ திருப்பிவிட முடியும்‌ என்று 
அவர்கள்‌ எதிர்பார்க்க இடமில்லை, எந்தக்‌ கட்சியின்‌ 
இறுதி இலட்சியமும்‌ இநத 1962 தேர்தலிலே முடிவாகப்‌ 
போவதுமில்லை. இதில்‌ எவருக்கும்‌ சந்தேகம்‌ இருக்க 
நியாயமுமில்லை. 


எஞ்சும்‌ கடமை என்ன 2 ~~ 


மக்களின்‌ நலனில்‌ அக்கரை உள்ள கட்சிகளின்‌ முன்‌ 
நிற்கும்‌ கடமை என்ன? காங்கிரஸை முறியடிக்க 
வேண்டும்‌ என்று அனைவரும்‌ பேசுகிறோம்‌. மக்களில்‌ 
கணிசமான பகுதியினரும்‌ இந்த ஆட்சியும்‌, ஆட்சி 
முறையும்‌ மாறவேண்டும்‌ என்று விரும்புகின்றனர்‌. ஏன்‌? 
காங்கரஸ்‌ சர்க்காரின்‌ வரிக்கொள்கை, விலைவாசி உயர்வுக்‌ 
கொள்கை, மிராசுதார்‌ ஆதரவுக்கொள்கை, முதலாளித்வ- 
வளர்ப்புக்‌ கொள்கை... இந்த மக்கள்‌-விரோதக்‌ கொள்கை 
யினால்‌ ஏற்படும்‌ இன்னல்கள்‌ தவிர்க்கப்படவேண்டும்‌ 
என்று மக்கள்‌ கோருகின்றனர்‌, 

இந்த உணர்வுக்கேற்ற முறையில்‌, உடனடி நிவா 
ரணத்தைத்‌ தரக்கூடிய சில உருப்படியான யோசனைகளை 
முன்வைத்து அவைகளுக்காக நாம்‌ அனைவரும்‌ தி, மு, ௧. 
கம்யூனிஸ்டுக்‌ கட்சி, தமிழ்‌ தேசீயக்‌ கட்சி, . தமிழரசுக்‌ 
கழகம்‌, பி. சோ., சோஷலிஸ்டுக்‌ கட்சி, குடியரசு கட்சி 
ஆகிய நாம்‌ ௮னைவரும்‌--கூட்டாக நின்று காங்கிரசை 
எதிர்க்கவேண்டும்‌ இதுதான்‌ கம்யூனிஸ்ட்டுக்‌ கட்சியின்‌ 
மாநில மகாநாடு, சென்ற ௮க்டோபரிலேயே கூறியது. இம்‌ 
முடிவைத்தான்‌ இதர கட்சிகளுக்கு அனுப்பி வைத்தது. 
அவர்களிடமிருந்து பதிலை இன்னும்‌ எதிர்பார்க்கிறது, 
இதர சகோதரக்‌ கட்சிகளின்‌ பதிலைப்‌ பொறுத்திருக்கும்‌ 
வருகிற 1962 தேர்தல்களின்‌ முடிவு | 


ஜனசக்தி பிரஸ்‌, 82, பிராட்வே, சென்னை 


இடதுசாரி கம்யூனிசம்‌ (லெனின்‌) ரூ. 
அரசாங்கமும்‌ புரட்சியும்‌ (லெனின்‌) 1 
அராஜக வாதமா, சோஷலிசமா? (ஸ்டாலின்‌) ,, 
உட்கட்சிப்‌ போராட்டம்‌ (லியோசோஷி) ௦ 
முரண்பாட்டைப்பற்றி (மாசே-துங்‌) 1 
மதத்தைப்பற்றி (லெனின்‌) ஸ்‌ 
உலகக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சிகளின்‌ கூட்டறிக்கை ,, 


உலகக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சிகளின்‌ ; 
வேண்டுகோள்‌ ச்‌ 


அரசியல்‌ தீர்மானம்‌ “ 


அரசியல்‌ பாடங்கள்‌ ்‌ தலி 
ஜனநாயக முன்னணி : ற 
தேர்தல்‌ அணிக்கோர்‌ திட்டம்‌ ல்‌ 
வள்ளுவர்‌ வாழ்ந்த தமிழகம்‌ (சாமி சிதம்பரனார்‌), 
பாரதியின்‌ தந்துவஞானம்‌ " 


_———_———— இடைக்குமீடம்‌; அ சகல 
என்சிபிஎச்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, 

6, ௩ல்லதம்பி செட்டித்‌ தெரு, சென்னை -2, ்‌ 
A 


